GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 6 .40 Paise . 


OF 


* 


* 


* 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


M 


GOVERN 


ITVA I PRE 


PEN 


DUR 


NADU 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No. 17 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 1 , 2013 
Chithirai 18 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI — Section 2 


Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendment to Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity 

Ombudsman 


175 - 185 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


186 - 189 


DTP _ VI-2 ( 17 ) — 1 


[ 175 ] 


176 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI— Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman 


Notification No. TNERC / CGRF & E0 /6 -6 / dated 22- 03- 13 

[Lr. No. TNERC/DD /(L )/D (L )/F. Notifications/D .No . /2013, 12th April 2013.] 
No . VI(2)/63/2013 

In exercise of the powers conferred by clause (r) of sub - section (2 ) of Section 181 of the Electricity Act , 2003 (Central Act 
36 of 2003), Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendments to the Regulations for 
Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman , the draft of the same having been previously published as 
required by sub -section ( 3) of section 181 of the said Act. 


AMENDMENTS 
In the said Regulations, 

(1) for regulation 8 , excluding the provisios thereunder, the following shall be substituted, namely : 

“ 8. Any consumer aggrieved by an order made by the Forum may prefer an appeal against such order to the Electricity 
Ombudsman within a period of 30 days from the date of the order, in the form as prescribed in Annexure III ” 

(2) in regulation 17 for sub -regulation (1), (2) and (3) the following shall be substituted, namely : 

“ ( 1) Any consumer, who is aggrieved on the order on the grievance or non -redressal of his grievances by Forum constituted 
under section 42(5 ) of the Electricity Act 2003 (Central Act 36 of 2003 ) by licensees relating to providing of electricity supply , may 
himself or through his representative make a complaint to the Electricity Ombudsman in the form as in Annexure III. Complaints 
of common nature (which may be considered applicable to more than one Forum ) can be directly brought upto Electricity 
Ombudsman by any of the consumer or by a State level Consumer Association in the form as prescribed in Annexure III. 

" (2 ) The complaint shall be in writing duly signed by the complainant or his authorised representative in the form as 
prescribed in Annexure III. 

Note : The Licensees shall ensure that the address of the Electricity Ombudsman to whom the appeals could be made by 
the consumers against the order of the Forum are displayed in their premises . The Licensees shall also ensure that copies of 
these Regulations are made available to the consumers on payment of a cost , which shall not be more than the cost of printing 
or reproduction ." 

“ ( 3 ) after Annexure II, the following shall be added , namely: 


“ ANNEXURE III 


FORM FOR FILING COMPLAINT BEFORE ELECTRICITY OMBUDSMAN 

( see regulation 8 ) 

( To be submitted in duplicate ) 


for office use : 
Appeal Petition Number 
Date of receipt 
Signature of E .O . 


I. Consumer Details : 


(a ) Name of the Consumer 
(b ) Postal address 
(c) Consumer Service Connection No. 


May. 1, 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


(d ) Address /Location of the Service connection : 
(e ) Consumer Category 

(i) HT/LT/ 
( ii) Domestic / Comml/Industry / 

Agri/others 
(f) Phone No . 
( g ) Fax No . 

(h ) Email (if any) 
II. Details of the Licensee against whom complaint is made : 


: 


(a ) Name/Designation of the Respondent (s ) 
(b ) Name of the Division & address 
(c ) Name of the Sub - Division & address 
(d ) Name of section & address 


III. Details of the Consumer Grievance Redressal Forum : 

(a ) Name 
(b ) Address 
(c) Phone No. 
(d ) Fax No . 


1 . Date of Submission of Grievance to the CGRF 


: 


V . Brief Description of Complaintmade to the CGRF 

(Details may be annexed separately . Copy of complaint 
sent to the CGRF shall be attached along with 

enclosures) 
VI. Whether the consumer has received final orders 

from the CGRF : 
(a) If yes, attach a copy of the orders of CGRF 
(b ) If no , whether 2 months have since passed without 

any reply from the CGRF 
VII. Explain how the relief ordered by the CGR Forum 

does notmeet the justice demanded in the complaint 
VIII. Relief sought from the Electricity Ombudsman 

(Details may be annexed separately ) 
Additional information /points if any in support of the 
relief sought from the Electricity Ombudsman 

( Enclose documentary evidence also if any) : 
X . Quote specific reference to Electricity Act licensee 

conditions & regulations, code , standards, directions 

& instructions issued by TNERC if any. 
XI. In case of any order of the CGRF to pay certain 

amount, whether 25 % of the amount as ordered by 
the forum has been deposited in the manner 
prescribed (attach copy of receipt issued by 

competent authority ) 
XII. Whether the appeal has been made within 30 days 

from the date of order 
XIII. If not state the reasons for the delay 


IX . 


Addi 


178 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 2 


DECLARATION 


(a ) I/We the Consumer/s herein solemnly declare that and sincerely state as follows: 

(i) That the information furnished herein above is true and correct 
(ii) That I/We have not concealed or misrepresented any fact stated in herein above and the documents submitted 

herewith are true copies of the original documents 
(b ) Strike out the following which are inapplicable . 
(i) That I/Wemade a written representation to the Forum of the licensee named in the complaintbefore filing this appeal. 
(ii) The forum rejected the complaint.: 

(ii) That I/We have not received any reply for 2 months from the date of filing of complaint. 
Note : This is not applicable to complaints of common nature described under clause 17 . 

(c ) The subject matter of my/our representation has not been settled through the office of the Electricity Ombudsman in 
any previous proceedings whether received from mel us or along with one or more complainants or anyone ormore of the parties 
concerned with the subject matter . 

(d ) The subjectmatter of the present representation does not pertain to the same subjectmatter for which any proceedings 
before any court is pending or decree or award or a final order has been passed by any competent court . 


Place: 
Date : 


(Appellant/Complainant) 
(Name of the Consumer / Authorised 

representative ) 


NOMINATION 


If the consumer wants to nominate his /her representative to appear and make submission on his /her behalf before Electricity 
Ombudsman or to the office of the Electricity Ombudsman , the following declaration should be submitted . 


I/We .... ....... .. ........ hereby nominate Thiru ./ Tmt... ............ ..... .... ..residing at .......... 

.. ...... ...... ...... ........... as my/ our authorised representative in 
the proceedings before the Electricity Ombudsman against the order of CGRF in petition No. . . . . and further authorise 
the said representative to presentmy/our case before the Ombudsman orally and in written form and to further authorise the 
said representative to facilitate settlement of complaint by agreement in accordance with regulation 20 and when the 
complaint is not settled under regulation 20 , to plead on oath and file written note of arguments or submission before the 
Ombudsman under regulation 21 . 

Signature of the representative & Date 


Signature of the Consumer & Date " . 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission . 


Chennai-600 008 , 
12th April 2013 


EXPLANATORY STATEMENT 


• As per sub section (6 ) of the section 42 of the Electricity Act 2003, Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) any 
consumer who is aggrieved by non -redressal of his grievance may make a representation to Ombudsman . But regulation for 
Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman 2004 provides that any person aggrieved by the order made 
by the forum may prefer an appeal . The expression “ any person ” occurring in regulation 8 is so wide to cover the licensee also . 
Hence, it is proposed to substitute the said expression “any person ” by the expression “ any consumer" so that the provisions of 
the said Regulations are consistent with the provisions of the said section 42 (6 ). 


May. 1, 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


179 


· At present there is no specific format in which complaint to the Ombudsman shall be made. Now it is proposed to prescribe 
a format for making complaint to the Ombudsman . 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission . 


Chennai:-600 008 , 
12th April 2013 


Statement showing the existing provision and the provision as amended 


Existing provision 

Provision as amended 
( 1 ) 

(2 ) 
“ 8. Any person aggrieved by an ordermade by the Forum “ 8. Any consumer aggrieved by an order made by the 
may prefer an appeal against such order to the Electricity Forum may prefer an appeal against such order to the 
Ombudsman within a period of 30 days from the date of the Electricity Ombudsman within a period of 30 days from the 
order, in such form and manner as may be prescribed by the date of the order, in the form as prescribed in Annexure III” 
Commission . ” 

" 17 .( 1) Any consumer, who is aggrieved on the order on the 17 .( 1) Any consumer, who is aggrieved on the order on 
grievance or non -redressal of his grievances by forum constituted the grievance or non -redressal of his grievances by Forum 
under section 42(5 ) of the Electricity Act 2003 by licensees constituted under section 425) of the Electricity Act 2003 by 
relating to providing of electricity supply , may himself or through 

licensees relating to providing of electricity supply , may himself 
his representative make a complaint to the Electricity 

or through his representative make a complaint to the Electricity 
Ombudsman . Complaints of common nature (which may be 

Ombudsman in the form as in Annexure III. Complaints of 
considered applicable to more than one forum ) can be directly 

common nature (which may be considered applicable to more 
brought upto Electricity Ombudsman by a State level Consumer 

than one Forum ) can be directly brought upto Electricity 
Association. 

Ombudsman by any of the consumer or by a State levelConsumer 

Association in the form as prescribed in Annexure III. 
(2 ) The complaint shall be in writing duly signed by the 
complainant or his authorisedrepresentative and shall state (2) The complaint shall be in writing duly signed by the 
clearly the name of the individual or the organization , postal complainant or his authorized representative in the form as 
address , telephone number and email address ( if any ) of the prescribed in Annexure III. 
complainant 

( 3) The complaint shall also contain the number of the Note : The Licensees shall ensure that the address of the 
service connection category of the service. address of the Electricity Ombudsman to whom the appeals could be made by 
location of the service connection , name of the local licensee s the consumers against the order of the Forum are displayed in 
office and address against which the complaint is made , the their premises. The Licensees shall also ensure that copies of 
facts giving rise to the complaint supported by documents if any these Regulations are made available to the consumers on 
and the relief sought from the electricity Ombudsman . 

payment of a cost, which shall not be more than the cost of 

printing or reproduction .” 
Note : The Licensees shall ensure that the address of the 
Electricity Ombudsman to whom the appeals could be made by 
the consumers against the order of the Forum are displayed in 
their premises. The Licensees shall ensure that copies of these 
Regulations are made available to the consumers on payment 
of a cost, which shall not be more than the cost of printing or 
reproduction .” 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S .GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission . 


Chennai-600 008 , 
12th April 2013. 


180 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் மின் குறை தீர்ப்பாளர் ஒழுங்குமுறை விதிகளுக்குரிய திருத்தம் 


க 


( அறிவிக்கை எண் . த . மி . ஒ. ஆ ./ மி . நு . கு . தீ .ம./மி . கு , 6 - 6 , 22 - 03 - 2013 நாளிட்டது ) 

அறிவிக்கை 
2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின் (1 ) கூறினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களைச் செலுத்தி , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் மின்குறைதீர்ப்பாளர் ஒழுங்குமுறை விதிக்குரிய 
பின்வரும் திருத்தத்தை இதன் மூலம் செய்கிறது . அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் 
வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
ஒழுங்குமுறைவிதி : 
(1) 8 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் கீழுள்ள வரம்புரை நீங்கலாக , அவ்விதிக்குப் பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் 
வேண்டும் . அவையாவன : 

" 8 . மன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையினால் குறையுற்ற மின்நுகர்வோர் எவரும், பின்னிணைப்பு ||| இல் வகுத்துரைக்கப்பட்டவாறான 
படிவத்தில் ஆணைத் தேதியிலிருந்து 30 நாட்கள் கால அளவிற்குள் அத்தகைய ஆணைக்கு எதிராக மின் குறைதீர்ப்பாளரிடம் மேல்முறையீடு 
செய்யலாம் " 


( 2) 17 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் (1), (2), (3 ) ஆகிய உள் - ஒழுங்குமுறை விதிகளுக்குப் பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறைவிதி 
அமைக்கப்படுதல் வேண்டும் . அவையாவன: 

" (1) மின்வழங்குதலுக்கு வகை செய்வது தொடர்பாக உரிமம்தாரரால் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 42 (5 ) (மத்தியச் சட்டம் 
36 of 2003 ) பிரிவின்படி அமைக்கப்பட்ட மன்றத்தினால் குறையின் மீது பிறப்பிக்கப்பட்ட ஆணையினால் அல்லது தம்முடைய குறைகள் 
தீர்க்கப்படாமையினால் குறையுற்ற மின் நுகர்வோர் எவரும் , தாமாகவோ அல்லது தம்முடைய பிரதிநிதி மூலமாகவோ - பின்னிணைப்பு - III இல் 
உள்ளவாறான படிவத்தில் மின்குறை தீர்ப்பாளரிடம் முறையீடு செய்யலாம் . ( ஒன்றுக்கு மேற்பட்ட மன்றத்திற்குப் பொருந்தக் கூடியதாகக் 
கருதப்படும்) பொதுத் தன்மையதான முறையீடுகள் , பின்னிணைப்பு III இல் வகுத்துரைக்கப்பட்டவாறான படிவத்தில் எந்த ஒரு நுகர்வோராலோ 
அல்லது மாநில அளவிலான மின்நுகர்வோர் சங்கத்தினாலோ மின்குறைதீர்ப்பாளரிடம் நேரடியாகக் கொண்டுவரப்படலாம் . 


( 2) அந்த முறையீடு பின்னிணைப்பு III இல் வகுத்துரைக்கப்பட்டவாறான படிவத்தில் முறையீட்டாரால் அல்லது அவருடைய 
அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதியால் உரியவாறு கையொப்பமிடப்பட்டு எழுத்து வடிவில் இருத்தல் வேண்டும் . 


குறிப்பு : - மன்றத்தின் ஆணைக்கு எதிராக மின்நுகர்வோரால் எந்த மின்குறைதீர்ப்பாளரிடம் மேல்முறையீடுகள் செய்யப்பட வேண்டுமோ 
அந்த மின்குறைதீர்ப்பாளரின் முகவரி தங்களுடைய வளாகத்தில் பார்வைக்குத் தெரியும்படி வைக்கப்பட்டுள்ளது என்பதை உரிமம்தாரர்கள் 
உறுதி செய்தல் வேண்டும் . உரிமம்தாரர்கள் , இந்த ஒழுங்குமுறைவிதிகளின் நகல்கள் , அவற்றை அச்சடிப்பதற்கான அல்லது நகல் எடுப்பதற்கான 
செலவிற்கு மிகைப்படாத தொகையைச் செலுத்துவதன் பேரில் , மின் நுகர்வோருக்குக் கிடைக்கக்கூடியதாகவுள்ளது என்பதையும்கூட உறுதி 
செய்தல் வேண்டும் . 
" (3 ) பின்னிணைப்பு ||- க்குப் பின்பு, பின்வருவது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


பின்னிணைப்பு - III 
மின்குறை தீர்ப்பாளரிடம் முறையீடு தாக்கல் செய்வதற்கான படிவம் 
( 8 ஆம் ஒழுங்குமுறைவிதியைப் பார்க்க ) 

( இரட்டைப்படியில் அனுப்பப்பட வேண்டும் ) 


அலுவலகப் பயன்பாட்டிற்காக : 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


மேல்முறையீட்டு மனு எண் : 
பெறப்பட்ட நாள் 
மின் குறை தீர்ப்பாளரின் கையொப்பம் : 


மின்நுகர்வோர் பற்றிய விவரங்கள் : 
( அ ) மின்நுகர்வோரின் பெயர் 
( ஆ ) அஞ்சல் முகவரி 
( இ ) மின் நுகர்வோரின் மின்னிணைப்பு எண் 
( ஈ ) மின்னிணைப்பின் முகவரி / இட அமைப்பு 


May . 1 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


181 


( உ ) மின்நுகர்வோர் வகை 

(i) உ . அ . தா . அ . 
( ii ) வீட்டு உபயோகம் / வணிகம் / தொழில் / 

வேளாண் / மற்றவை 
( ஊ ) தொலைபேசி எண் 
( எ ) தொலை நகலி எண் 

( ஏ ) மின் அஞ்சல் ( ஏதேனுமிருப்பின் ) அது 
| | எந்த உரிமம்தாரருக்கு எதிராக முறையீடு 

செய்யப்படுகிறதோ அந்த உரிமம்தாரர் பற்றிய 

விவரங்கள் 
( அ ) எதிர்மனுதாரரின் பெயர் / பதவிப் பெயர் 
( ஆ ) கோட்டத்தின் பெயர் மற்றும் முகவரி 
( இ ) உட்கோட்டத்தின் பெயர் மற்றும் முகவரி 
( ஈ ) பிரிவு அலுவலகத்தின் பெயர் மற்றும் முகவரி 
III மின்நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் பற்றிய விவரங்கள் : 

( அ ) பெயர் 
( ஆ ) முகவரி 
( இ ) தொலைபேசி எண் 
( ஈ ) தொலை நகலி எண் 
IV மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்திடம் குறை 

சமர்ப்பிக்கப்பட்ட நாள் 
V மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்திடம் செய்யப்பட்ட 

முறையீட்டின் விவரத்தின் சுருக்கம் (விவரங்கள் தனியாக 
இணைக்கப்படலாம் . மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் 
மன்றத்திற்கு அனுப்பப்பட்ட முறையீட்டின் நகல் 
இணைப்புகளுடன் சேர்த்து இணைக்கப்படுதல் வேண்டும் ) 
M மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்திடமிருந்து 

மின்நுகர்வோர் இறுதி ஆணைகள் பெற்றுள்ளரா ? : 
( அ ) ஆம் எனில் , மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தின் 

ஆணைகளின் நகல்களை இணைக்க வேண்டும் . : 
( ஆ ) இல்லையெனில் , மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் 
மன்றத்திடமிருந்து பதிலுரை எதுவும் பெறப்படாமல் , 

இரண்டு மாதங்கள் கழிந்துள்ளனவா ? 
VI மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தினால் 

ஆணையிடப்பட்ட நிவாரணம் முறையீட்டில் 
கோரப்பட்டதற்கு எவ்வாறு நியாயமானதாக இல்லை 

என்பதை விளக்கவும் 
VIII மின்குறை தீர்ப்பாளரிடமிருந்து கோரப்படும் நிவாரணம் 

(விவரங்கள் தனியாக இணைக்கப்படலாம் ) 
| X மின்குறை தீர்ப்பாளரிடம் கோரப்பட்ட நிவாரணத்திற்கு 

ஆதரவான கூடுதல் தகவல் / அம்சங்கள் , 
எவையேனுமிருப்பின் , அவை ( ஆவணச் சான்று , 

எவையேனுமிருப்பின் , அவற்றையும் கூட இணைக்கவும் ) : 
X மின்சார சட்டம் உரிமம்தாரர் நிபந்தனைகள் மற்றும் 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் 
பிறப்பிக்கப்பட்ட , ஒழுங்குமுறைவிதிகள் , விதித்தொகுப்பு , 
செந்தரங்கள் , உத்தரவுகள் மற்றும் ஏவுரைகள் , 
எவையெனுமிருப்பின் , அவை பற்றி குறிப்பிடப்படும் 
குறித்த வகை சுட்டுகை எடுத்தெழுதப்பட வேண்டும் . : 


182 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


XI தொகை எதனையும் செலுத்துமாறு மின் நுகர்வோர் குறை 

தீர்க்கும் மன்றத்தினால் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தால் , 
அத்தொகையில் 25 விழுக்காடு தொகை வகுத்துரைக்கப்பட்ட 
முறையில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ளதாதகுதி வாய்ந்த அதிகார 

அமைப்பினால் வழங்கப்பட்ட ரசீதின் நகலை இணைக்கவும் ) : 
XII ஆணைத் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் 

மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதா ? 
XII அவ்வாறு செய்யப்படாதிருப்பின் காலதாமத்திற்கான 
காரணங்களை உரைக்கவும் 

விளம்புகை 
( அ ) நான் நாங்கள் மின்நுகர்பவர்/மின்நுகர்வோர் விழுமிய முறைமையுடன் பின்வருவனவற்றை விளம்புகை செய்கிறேன் மற்றும் தனிப்பட்ட 
முறையில் உரைக்கிறேன் : 

(i ) இதில் மேலே அளிக்கப்பட்ட தகவல் உண்மையானது மற்றும் சரியானது . 

( ii ) இதில் மேலே உரைக்கப்பட்ட பொருண்மை எதுவும் மறைக்கப்படவில்லை அல்லது தவறாகக் கூறப்படவில்லை மற்றும் இத்துடன் 
சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மூல ஆவணங்களின் உண்மைப்படிகளாகும் . 
( ஆ ) பின்வருவனவற்றில் பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் - 

(i ) நான் நாங்கள் இங்கு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு முன்பு, இந்த மேல்முறையீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறைகளை 
மன்றத்திற்கு எழுத்து வடிவிலான முறையீடாக தாக்கல் செய்துள்ளேன் ள்ளோம் . 

(ii ) மன்றம் முறையீட்டினை ஏற்க மறுத்துள்ளது . 

(ii ) நான் நாங்கள் முறையீட்டினை தாக்கல் செய்ததிலிருந்து 2 மாதங்களாக பதிலுரை எதனையும் பெறவில்லை . 
குறிப்பு : - இது 17 ஆம் பிரிவின்படி விவரிக்கப்பட்ட பொதுத் தன்மையதான முறையீடுகளுக்கு பொருந்தக்கூடியதல்ல . 

( இ ) என்னிடமிருந்தோ / எங்களிடமிருந்தோ அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறையீடுகளுடன் சேர்த்தோ அல்லது சம்பந்தப்பட்ட 
எவரேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினர்களிடமிருந்தோ இந்த மனுவிலுள்ள நுதல் - பொருளைக் கொண்ட முறையீடு தாக்கல் 
செய்யப்பட்டு , முந்தைய நடவடிக்கைகள் எவற்றிலும் மின்குறை தீர்ப்பாளரின் அலுவலகம் வாயிலாக தீர்க்கப்படவில்லை . 

( ஈ ) தற்போதைய முறையீட்டின் நுதல் - பொருள் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் நிலுவையில் இல்லை என்றும் மற்றும் அப்பொருள் 
மீது தகுதிவாய்ந்த நீதிமன்றம் எதனாலும் தீர்ப்பாணை அல்லது தீர்ப்பு அல்லது இறுதி ஆணை பிறப்பிக்கப்படவில்லை என்றும் உறுதி கூறுகிறேன் . 


இடம் : 


(மேல் முறையீட்டாளர் / முறையீட்டாளர் 
( மின் நுகர்வோர் அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதியின் பெயர் ) 


நாள் : 


நியமனம் செய்தல் 


மின்நுகர்வோர் , அவருடைய பிரதிநிதி , மின்குறை தீர்ப்பாளர் முன்பு அல்லது மின்குறை தீர்ப்பாளரின் அலுவலகத்தில் அவர் அவள் 
சார்பாக ஆஜராக வேண்டும் மற்றும் மனு சமர்ப்பிக்க வேண்டுமென்று விரும்புவாரானால் , பின்வரும் விளம்புகை சமர்ப்பிக்கப்படவேண்டும் . 

மனு எண் ....... ......இல் மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தின் ஆணைக்கெதிராக மின்குறை தீர்ப்பாளர் முன்புள்ள நடவடிக்கைகளில் 
என்னுடைய எங்களுடைய அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதியாக செயற்படுவதற்கு நான் நாங்கள் இதன் மூலம் ............ .... இடத்தில் 
குடியிருக்கும் திரு திருமதி ...... . .. என்பவரை ( nominate ) நியமிக்கிறேன் றோம் . மேலும் மேற்சொன்ன பிரதிநிதி என்னுடைய 
/ எங்களுடைய வழக்கை மின்குறை தீர்ப்பாளர் முன்பு வாய்மொழியாகவும் , எழுத்து வடிவிலும் தாக்கல் செய்வதற்கு அதிகாரமளிக்கிறோம் 
மேற்கொண்டும் , மேற்சொன்ன பிரதிநிதி 20 ஆம் ஒழுங்குமுறைவிதிக்கிணங்க உடன்பாடு மூலமாக முறையீட்டைத் தீர்ப்பதற்கு உதவுவதற்கும் , 
அந்த முறையீடு 20 ஆம் ஒழுங்குமுறைவிதியின்படி தீர்க்கப்படாதிருக்கும் போது 21 ஆம் ஒழுங்குமுறைவிதியின்படி மின்குறை தீர்ப்பாளர் 
முன்பு உறுதிமொழியின் பேரில் வாதிடுவதற்கும் மற்றும் வாதங்களின் எழுத்து வடிவிலான குறிப்பினைத் தாக்கல் செய்வதற்கும் அல்லது 
சமர்ப்பிப்பதற்கும் அதிகாரமளிக்கிறோம் . 


பிரதிநிதியின் கையொப்பம் 

மற்றும் நாள் 


மின்நுகர்வோரின் கையொப்பம் 

மற்றும் நாள் 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஏப்ரல் 12 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


May . 1 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


183 


விளக்கவுரை 
(1) 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின்படி 42 ஆம் பிரிவின் (6 ) ஆம் உட்பிரிவின்படி , 
2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டம் ( மத்தியச் சட்டம் 36/2003) தம்முடைய குறைகள் தீர்க்கப்படாமையினால் குறையுற்ற மின்நுகர்வோர் 
எவரும் , மின்குறை தீர்ப்பாளரிடம் முறையீடு செய்யலாம் . ஆனால் , 2004 ஆம் ஆண்டு மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம் மற்றும் 
மின்குறைதீர்ப்பாளர் ஒழுங்குமுறைவிதியின்படி , மன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையினால் குறையுற்ற நபர் மின்சார குறைதீர்ப்பாளரிடம் 
மேல்முறையீடு செய்யலாம் என்று வகை செய்கிறது . 8 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் வரும் “ நபர் " என்ற சொற்றொடர் மிகவும் விரிவானதாகும் , 
இது உரிமம் தாரரையும்கூட உள்ளடக்கும் . எனவே , மேற்சொன்ன சொற்றொடர் " நபர் என்பதற்குப் பதிலாக , " மின்நுகர்வோர் எவரும் " 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளின் வகைமுறைகள் மேற்சொன்ன 42 (6) ஆம் பிரிவின் வகைமுறைகளுக்கு ஒத்திருக்கிறபடியால் என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 

(2) தற்போது , மின்குறை தீர்ப்பாளரிடம் முறையீடு செய்வதற்கு குறித்த வகையான படிவம் எதுவும் இல்லை . தற்போது , 
மின்குறைதீர்ப்பாளரிடம் முறையீடு செய்வதற்கான படிவத்தை வகுத்துரைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஏப்ரல் 12 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


தற்போதுள்ள வகைமுறை 

திருத்தப்பட்டவாறான வகைமுறை 
8 . மன்றம் வழங்கிய ஆணையால் பாதிக்கப்பட்ட நபர் , அந்த 8 . மன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையினால் குறையுற்ற 
ஆணையை எதிர்த்து ஆணையம் நிர்ணயித்த படிவத்தில் குறிப்பிட்ட மின் நுகர்வோர் எவரும் , அத்தகைய ஆணைக்கு எதிராக , 
விதத்தில் மின்சார குறை தீர்ப்பாளரிடம் , ஆணைவழங்கப்பட்ட பின்னிணைப்பு III இல் வகுத்துரைக்கப்பட்டவாறான படிவத்தில் 
முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் 

ஆணைத் தேதியிலிருந்து 30 நாட்கள் கால அளவிற்குள் 
" 17 (1) மின்வழங்கல் சம்பந்தமான குறையீட்டின் மீது சட்டத்தின் 

மின்குறை தீர்ப்பாளரிடம் மேல்முறையீடு செய்யலாம் 
42 (5 ) பிரிவின்படி , உரிமதாரரால் ஏற்படுத்தப்பட்ட குறை தீர்க்கும் 

" 17 (1 ) மின்வழங்கலுக்கு வகை செய்வது தொடர்பாக 
மன்றத்தின் தீர்ப்பில் அதிருப்தி அடைந்த அல்லது அந்த மன்றத்தில் உரிமம்தாரரால் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 42(5 ) 
குறை தீர்க்கப்படாமையால் அதிருப்தி அடைந்த எந்த நுகர்வோரும் , பிரிவின்படி அமைக்கப்பட்ட மன்றத்தினால் குறையின் மீது 
தானாகவோ தனக்கான சார்பாளர் மூலமாகவோ , மின்சார பிறப்பிக்கப்பட்ட ஆணையினால் அல்லது தம்முடைய குறைகள் 
குறைதீர்ப்பாளரிடம் குறை முறையீடு ( complaint ) செய்யலாம் . தீர்க்கப்படாமையினால் குறையுற்ற மின் நுகர்வோர் எவரும் , 
பொதுவான குறை முறையீடுகள் ( ஒன்றுக்கு மேற்பட்ட தாமாகவோ அல்லது தம்முடைய பிரதிநிதி மூலமாகவோ 
மன்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட குறை முறையீடுகள்) மாநில பின்னிணைப்பு III இல் உள்ளவாறான படிவத்தில் 
அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்பு மூலமாக மின்சார மின்குறை தீர்ப்பாளரிடம் முறையீடு செய்யலாம் . பொதுத் 
குறைதீர்ப்பாளருக்கு நேரடியாக கொண்டு செல்லப்படலாம் . 

தன்மையதான முறையீடுகள் , ( ஒன்றுக்கு மேற்பட்ட மன்றத்திற்குப் 
17(2 ) முறையீடு , முறையீட்டாளரால் அல்லது அவரின் உரிமை 

பொருந்தக் கூடியதாகக் கருதப்படும் ) பின்னிணைப்பு III இல் 
பெற்ற சார்பாளரால் எழுதப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்க 

வகுத்துரைக்கப்பட்டவாறான படிவத்தில் எந்த ஒரு நுகர்வோராலோ 

அல்லது மாநில அளவிலான மின் நுகர்வோர் சங்கத்தினாலோ 
வேண்டும் . மற்றும் அந்த நபரின் பெயர் அல்லது நிறுவனம் , 

மின்குறை தீர்ப்பாளரிடம் நேரடியாகக் கொண்டுவரப்படலாம் . 
முறையீட்டாளரின் அஞ்சல் முகவரி , தொலைபேசி எண் மற்றும் 
மின்னணு விலாசம் ( Email ) (இருந்தால் ) ஆகியவை தெளிவாய் " (2 ) அந்த முறையீடு பின்னிணைப்பு III இல் 
குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் . 17 (3) முறையீட்டில் மின் இணைப்பு வகுத்துரைக்கப்பட்டவாறான படிவத்தில் முறையீட்டாளரால் 
எண் . மின் இணைப்பின் வகை, மின் இணைப்பு அமைந்துள்ள இடம் , அல்லது அவருடைய அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதியால் 
எந்த உரிமம் பெற்றவர் மீது முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ , அவரது உரியவாறு கையொப்பமிட்டு எழுத்துவடிவில் இருத்தல் வேண்டும் . 
அலுவலக விவரம் மற்றும் முகவரி , முறையீட்டிற்கு பக்கபலமாய் 
உள்ள பிற ஆவணங்கள் ஏதேனும் மற்றும் / மின்சார 

குறிப்பு : மன்றத்தின் ஆணைக்கு எதிராக எந்த 

மின்குறைதீர்ப்பாளரிடம் மின்நுகர்வோரால் மேல்முறையீடுகள் 
குறைதீர்ப்பாளரிடமிருந்து கேட்கப்படும் நிவாரணம் ஆகியவை 

செய்யப்பட வேண்டுமோ அந்த 
குறிப்பிடப்படிருக்க வேண்டும் . 

மின்குறைதீர்ப்பாளரின் 

முகவரி தங்களுடைய வளாகத்தில் பார்வைக்குத் தெரியும்படி 
குறிப்பு: மின்சார குறைதீர்ப்பாளரின் முகவரியினை உரிமம்தாரர்கள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை உரிமம்தாரர்கள் உறுதி செய்தல் 
தங்கள் வளாகத்தில் தவறாது எழுதி வைத்திருக்க வேண்டும் . இந்த வேண்டும் . இந்த ஒழுங்குமுறைவிதிகளின் நகல்கள் , 
ஒழுங்குமுறைவிதிகளின் நகல்கள் நுகர்வோர்களுக்கு விலைக்குக் அச்சடிப்பதற்கான அல்லது நகல் எடுப்பதற்கான செலவிற்கு 
கிடைத்திட வகை செய்திட வேண்டும் . அத்தொகை அச்சிடும் மிகைப்படாத தொகையைச் செலுத்துவதன் பேரில் 
அல்லது நகல் எடுப்பதற்கான செலவிற்கு மிகைப்படாமல் இருக்க மின்நுகர்வோருக்குக் கிடைக்கக் கூடியதாகவுள்ளது 
வேண்டும் " 

என்பதையும் கூட உறுதி செய்தல் வேண்டும் 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஏப்ரல் 12 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


184 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI— Sec. 2 


Amendment to the TNERC Conduct of Business Regulations , 2004 


(Notification No. TNERC / CBR /1 - 1 dated : 9.4 . 2013) 
(Lr. No. TNERC/DD (L )/F . Notifications/ D . No . 574 /2013, 17th April 2013.) 


No . VI(2)/64/2013 

In exercise of the powers conferred by sub -section (1 ) of section 181 read with clause (zl) of sub - section (2 ) of section 
181 and sub - section (1 ) of section 92 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and all other powers enabling it in this 
behalf , Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendment to the TNERC Conduct of 
Business Regulations , 2004, the draft of the same having been previously published as required by sub - section (3 ) of section 181 
of the said Act. 


AMENDMENT 
In the said Regulations, for sub -regulation (6 ), the following sub - regulation shall be substituted , namely: 

(6 ) “ All orders of the Commission shall be communicated to the parties in the proceedings under the signature of 
the Secretary or an officer empowered in this regard by the Commission within seven days from the date of making of 
the order by the Commission " 


(By the order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission . 


Chennai -600 008 , 
17th April 2013 


EXPLANATORY STATEMENT 
The proposed amendment to TNERC Conduct of Business Regulations, 2004 seeks to amend the said Regulations so as 
to provide a time limit of seven days for despatching the orders passed by the State Electricity Regulatory Commission . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu State Electricity 
Regulatory Commission . 


Chennai-600 008 , 
17th April 2013 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION AND 

THE PROVISION AFTER AMENDMENT 


Existing provision 


Proposed amendment 


( 1) 


( 2 ) 


All orders of the Commission shall be 
communicated to the parties in the proceedings under the 
signature of the Secretary or an officer empowered 
in this behalf by the Commission . 


All orders of the Commission shall be 
communicated to the parties in the proceedings under 
the signature of the Secretary or an officer empowered 
in this regard by theCommission within seven days 
from the date ofmaking of the order by the Commission " 


Chennai -600 008 , 
17th April 2013 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu State Electricity 
Regulatory Commission . 


May . 1 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


185 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


( அறிவிக்கை 


எண் . த .மி . ஒ. ஆ ./ அ - ந . ஓ / 1 - 1 , 


9 - 4 - 2013 நாளிட்டது ) 


( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 /2003) 1 - ஆம் பிரிவின்(2) ஆம் 
உட்பிரிவின் ( z ) கூறுடன் மற்றும் 92ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவுடன் சேர்த்துப்படிக்கப்படும் 181ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன்மூலம் 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அலுவல் நடத்துகை 
ஒழுங்குமுறைவிதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தைச் செய்கிறது , அதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 181ஆம் பிரிவின்( 3) ஆம் உட்பிரிவின் 
மூலம் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 


மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளின் 31ஆம் ஒழுங்குமுறைவிதியின் , (6) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக பின்வரும் 
உள் ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது , 


( 6 ) " ஆணையத்தின் ஆணைகள் அனைத்தும் , செயலாளரின் அல்லது இதுகுறித்து ஆணையத்தினால் அதிகாரமளிக்கப்பட்ட 
அலுவலரின் கையொப்பத்துடன் ஆணையத்தினால் ஆணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து ஏழு நாட்களுக்குள் ஆணையத்தின் செயல்முறை 
நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுதல் வேண்டும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஏப்ரல் 12 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 


2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அலுவல் நடத்துகை ஒழுங்குமுறைவிதிகளுக்குரிய உத்தேசிக்கப்பட்ட 
திருத்தம் , மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை அனுப்புவதற்காக ஏழு நாட்கள் காலவரம்பு 
அளிப்பதன் பொருட்டு மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளைத் திருத்தம் செய்ய முற்படுகிறது . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தம் செய்யப்பட்ட பின்புள்ள வகைமுறையைக் காட்டும் விவரவுரை 


இருந்து வரும் வகைமுறை 


உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் 


ஆணையத்தின் ஆணைகள் அனைத்தும் ஆணையத்தின் 
செயலாளரின் அல்லது ஆணையத்தினால் இதன் பொருட்டு 
அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரின் கையொப்பத்துடன் 
ஆணையத்தின் செயல்முறை நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட 
தரப்பினர்களுக்குத் தெரிவிக்கப்படுதல் வேண்டும் . 


அதிகாரத்தினால் 
ஆசைன் 
செயல்முதைரிவிக்க 


ஆணையத்தின் ஆணைகள் அனைத்தும் ஆணையத்தின் 
செயலாளரின் அல்லது இது குறித்து ஆணையத்தினால் 
அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரின் கையொப்பத்துடன் 
ஆணையத்தினால் ஆணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து ஏழு 
நாட்களுக்குள் ஆணையத்தின் செயல்முறை நடவடிக்கையில் 
சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுதல் 
வேண்டும் . 


சென்னை - 600 008 , 
2013 ஏப்ரல் 12 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


186 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates/Matriculation Certificates /Diploma 
Certificates /School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . 
Necessary steps are being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were 
to be found by anybody , they should be treated as invalid and sent to the Secretary , Board of Higher 
Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai- 6 / Director of Technical 
Education , Chennai- 25 / Inspector /Inspectress of Matriculation and Anglo -Indian Schools as the case may 
be for cancellation : 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(3) 


( 4) 


(5 ) 


(6 ) 


No . VI(2 )/65 /2013 — 

Krishnagiri : 
1 K .S . MD Asmathulla 


164515 
466143 
454516 


(6 .5 . 6760 . 005739/412 – (1)/2013 , 

9 - 4 - 2013) 


S . S .L .C 


235260 


276820 


360324 


564663 
417261 


330168 


202701 
330868 
356385 


March 1988 
October 1988 
March 1989 
April 1998 
March 2003 
March 2001 
March 2007 
March 2003 
March 1995 
March 1988 
March 1983 
March 2005 
March 2007 
March 2000 
March 2007 
March 2001 
March 2007 
March 2007 
March 1999 
April 1991 


R . Kavitha 
A . Rosaline 
D . Kumar 
M . Priya 
M . Suganthi 
L . Geetha 
R . Sathish Kumar 
R . Shanmugam 
R . Arjunan 
K . Rajkumar 
M . Jothi 
S . Mahalakshmi 
G . Abirami 
V . Govarthini 
S . Parameswari 
P . Sudhakaran 
A . Arunagiri 
Chengalpet: 
D . Sudhanya 
A. Vigneswaran 
E . Vinodh Kumar 
R . Rajesh Kumar 
B . Anitha 
A . P . Manikandan 
N . Afrin Begam 


S .S .L .C 
S . S .L . C 
S .S.L.C 
S. S.L .C 
S .S .L .C 
S .S .L .C 
S .S .L .C 
S . S .L . C 
S . S .L . C 
S . S .L . C 
S . S .L . C 
S .S .L .C 
S .S.L .C 
S . S .L . C 
S . S.L .C 
S . S .L .C 
S .S .L . C 


260558 


614698 
480584 
614195 
613982 
613982 
665737 


193801 


642602 


716676 


705643 
542869 
468409 
617008 
643911 


April 2004 
March 2005 
March 2005 
March 2000 
March 1995 
March 2002 
March 2005 


S . S.L .C 
S .S .L . C 
S .S .L .C 
S .S .L .C 
S . S .L . C 
S . S .L . C 
S . S .L . C 


25 


May. 1, 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


187 


சி .என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(5 ) 


(6 ) 


(2) 
Chengalpet - Cont. 
M . Hema 


763641 


March 2009 


S . S .L . C 


(1 .5 . 


T600005739 / 2 - (1)/2013 

9 - 4 - 2013) 


27 


D . Divya 


484366 


March 1999 


S . S .L . C 


Do . 


M . Bhoopalan 


543736 


March 2000 


S .S .L . C 


J . Japamani 


306439 


S . S .L . C 


March 1984 
March 1975 


J. Anthoniammal 


149616 


S . S .L .C 


R . Ranjithkumar 


1024308 


September 2011 S . S .L .C 


R . Bhavani 


479469 


March 1997 


S . S.L .C 


S . Sharmila 


764496 


March 2007 


S . S .L . C 


G . Gayathri 


676119 


March 2004 


S . S .L . C 


R . Ram Lal 


480687 


March 1995 


S . S .L . C 


B . Durga Lakshmi 


763889 


March 2007 


S . S .L . C 


K . Mohana Rani 


468388 


March 1995 


M . Balaji 


698119 


March 2005 


S . S . L . C 
S.S.L.C 
S . S .L . C 


S . Ashok Kumar 


689070 


March 2002 


N . S . Vijaya Ragavan 


760500 


March 2007 


S .S .L .C 


M . Vijitha 


362357 


R . Srinivasan 


339272 


March 1989 S .S .L . C 
March 1984 S . S .L . C 
September 2011 S .S .L . C 


B . Saravanan 


1103897 


G . Sathish 


497074 
697467 


April 1998 
October 1999 


S.S.L.C 


J. Vijay 


1872793 


March 2011 


S . S .L . C 


B . Manikandan 


575273 


March 2002 


S . S .L . C 


G . Srinivasan 


790489 


March 2010 


S .S .L .C 


48 


G .S . Sureshkumar 


422298 


March 1994 


S . S .L . C 


49 


W . Charles Sundar Singh 


341422 
570842 


March 1989 
October 1986 


S.S.L.C 


M . Alamela 


723104 


March 2008 


S.S.L.C 
S . S .L . C 


A . Uma 


672312 


April 2004 


B . Sujatha 


355456 


April 1986 


S . S .L . C 


R . Beena 


673553 


April 2004 


S .S .L .C 


M . Thamizharasan 


March 2007 


893367 
615621 


September 2006 


S .S .L . C 


188 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2) 


(5 ) 


(6 ) 


Vellore : 


V . Humera Farheen 


1938461 


April 2012 


S . S .L . C 


(1 .8 . 6600T 005739 / 2 - (1)/2013, 

9 - 4 - 2013) 


56 


A . Punithavani 


419402 
377560 


S . S .L . C 


Lokesh Kumar, V . 


673832 


S .S .L . C 


V . Priyanka 


722163 
543817 


March 1995 
July 2005 
March 2007 
March 2009 
October 1995 ) 
March 1987 
March 2005 


S . S .L . C 


M . PalaniRajakumar 


327509 


D . Naveen Kumar 


620772 


S . Sudhakaran 


604307 


April 2004 
March 2005 


616556 


63 


G . Sridhar 
G . Thulasi Raman 
T. Ammu 


March 2005 


614702 
737129 
220626 


March 2004 


D . Boopalan 


March 1983 


S . S .L .C . 
S . S .L .C . 
S .S.L.C . 
S .S.L. C 
S .S .L .C 
S .S .L .C 
S .S .L .C 
S. S.L .C 
S .S .L . C 
S .S .L .C 
S . S .L . C 
S .S .L .C 
S .S .L .C 
S .S .L .C 


674505 


March 2007 


J. Keziah Princy Rani 
R . Hemalakshmi 


656320 


March 2007 


446200 


March 1999 


A . Kalpana 
S . Thenmozhi 


535278 


March 2002 


S . Manikandan 


590240 


March 2005 


Sheela Jeeva Kumari 


224317 


March 1983 


S . Saravanan 


391906 


April 1992 


T . Ammu 


1 


393809 
537690 


S .S.L. C 


P . Venkatesan 


662027 


652860 


76 


412047 


March 1995 
October 1996 
March 2007 
March 2007 
March 1997 
April 1995 
April 2004 
April 1993 


S . S .L . C 
S .S .L .C 
S .S .L .C 
S . S .L. C 
S.S.L.C 
S. S.L .C 


453211 


653189 


79 


494289 


J. Sathyavani 
R . Uma 
J. Sunaina 
M . A .Mohammed Ali Jinna 
A . Jai Ganesh 
Pudukottai: 
S . Dhanalakshmi 
S . Karthick 
A . Saravanan 
P . Sangeetha 
P . Punitha 
K . Anuja 
S . Pushpavathy 


267757 


341393 


384598 


323990 
242505 


March 1999 
July 2009 
March 2006 
March 2002 
March 1995 
March 2007 
March 2000 


S .S .L .C 
S .S .L .C 
S . S .L . C 
S . S.L . C 
S . S.L .C 
S .S .L .C 
S . S .L . C 


812834 


292304 


May . 1 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


189 


சி .என் .சி . மாணவர் மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


( 5 ) 


( 6 ) 


Pudukottai— Cont. 
G . Vinothkumar 


303845 


March 2002 


S . S .L . C 


(ந . க . எண் 005739/பி2 - (1)/ 2013 , 

9 - 4 - 2013 ) 


88 


297935 


March 2002 


423370 


March 2010 


P . Vijayaragavan 
E . Sangeetha 
K . Udhayalakshmi 
N . Jaya Raman 


S . S .L .C 
S .S .L .C 
S . S.L .C 


267481 


S .S .L .C 


231617 
407558 
394160 
293906 


March 2000 
April 1992 ) 
October 1992 
March 2008 
March 2002 


M . Sivagami 
T . Deepa 
D . Baby 
M . Jamuna 


94 


278987 


March 2011 


395457 


October 1992 


R . Kavitha 


531062 


S .S .L .C 
S .S .L .C . 
S . S.L .C 
S .S .L .C 
S . S.L .C 
S .S.L .C 
S .S.L.C 
S . S . L. C . 
S . S .L . C 


April 1993 


M . Balaji 
S . Arul 
S . Govindasamy 
A . Chennammal 


336449 
212244 
263916 
359327 


March 2005 
April 1994 
March 2000 
March 2006 


100 


கி . தங்கமாரி , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசு தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


NO VI(2 )/66/2013. 

M . ரேணுகா தேவி 
Jesus Christ Teacher s 
Training Institute (W ) 
Dharmapuri . 


February 2008 
August 2008 


ஆசிரியர் கல்வி 
பட்டயம் 


(ந . க . எண் 149775/ 01/ 2012 , 

15 - 4 - 2013 ) 


0719762 
TT1 959534 
TT2 707706 , 
TT2 848117 
TTG 807411 
DTE 970929 
0954670 


June 2009 


கி . தங்கமாரி , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசு தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


190 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
( 4 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


NO. VI(2)/67/2013 

வேலூர் : 
1 சத்தியமூர்த்தி , P . 


904195 
ES 0071324 


டிசம்பர் 2003 


எட்டாம் வகுப்பு 


(ந . க . எண் 006343/ 11/ 2013, 

11 - 4- 2013 ) 


சென்னை : 
D . புனிதா 


2 


905263 
ES 0098592 


டிசம்பர் 2007 


எட்டாம் வகுப்பு 


(ந . க . எண் 006343/ T1/ 2013, 

11 -4 - 2013 ) 


விருதுநகர் : 
3 B . முத்துலட்சுமி 


901442 
ES 0131646 


டிசம்பர் 2010 


எட்டாம் வகுப்பு 


(ந.க . எண் 006343/11/2013 , 

11- 4- 2013 ) 


செங்கல்பட்டு : 
4 செல்வசோலை , K . 


909871 
ES 014731 


ஏப்ரல் 2012 


எட்டாம் வகுப்பு 


(ந .க . எண் 006343/ T1/ 2013 , 

11 - 4 - 2013 


பா . வசந்தி , 
கூடுதல் செயலாளர் ( ஈ .எஸ் . எல் .சி .) , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


